﻿116. "அல்லாஹ்  (தனக்கு) ஒரு குழந்தையை ஏற்படுத்திக்கொண்டான்" என்று அவர்கள் கூறுகின்றனர். (உண்மை) அவ்வாறில்லை. அவன் தூயவன். வானங்களிலும் பூமியிலும் உள்ள அனைத்தும் அவனுக்கே உரியன. அவையனைத்தும் அவனுக்கே அடிபணிகின்றன.
117. (அவன்) வானங்களையும் பூமியையும் முன்மாதிரியின்றிப் படைத்தவன். ஒன்றை அவன் தீர்மானித்துவிட்டால், அ(தைச் செயல்படுத்துவ)தற்கு அவன் சொல்வதெல்லாம் "ஆகு" என்பதைத்தான்; உடனே அது ஆகிவிடுகிறது.
--------------------------------------
வானவர்கள் அல்லாஹ் வின் பெண்மக்கள் (தேவதைகள்) என்று கருதுகின்ற கிறித்தவர்கள், யூதர்கள் மற்றும் அரபு இணைவைப்பாளர்கள் ஆகியோருக்கு இவ்வசனங்கள் சரியான மறுப்பாகும். இறைவனுக்குக் குழந்தை உண்டு என்ற அவர்களது வாதம் உண்மைக்குப் புறம்பானதாகும் என்பதை இங்கே இறைவன் தெளிவுபடுத்துகின்றான்.
"உண்மை அவ்வாறில்லை. அவன் தூயவன்." அதாவது உண்மை நிலை அவர்கள் இட்டுக்கட்டிக் கூறியதைப் போன்று இல்லை. இறைத்தன்மைக்கெதிரான இது போன்ற நிலைகளிலிருந்து அல்லாஹ்  மிகவும் பரிசுத்தமானவனும் தூயவனும் ஆவான்.
அடுத்து "வானங்களிலும் பூமியிலும் உள்ள அனைத்தும் அவனுக்கே உரியன" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான்.
அதாவது வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சியும், அவற்றில் உள்ளவர்கள்மீதான ஆளுமையும் அவனுக்கே உரியன. அவனே அவர்கள் விஷயத்தில் முழு அதிகாரம் படைத்தவனாவான். அவன்தான் அவர்களைப் படைத்தான்; அவர்களுக்கு வாழ்வாதாரங்களை வழங்கினான்; அவர்களுக்கு விதியை ஏற்படுத்தி, அவர்களை வசப்படுத்தி, தான் விரும்பியவாறு அவர்களை இயக்குகிறான். அனைவரும் அவனுக்குச் சொந்தமானவர்களும் அடிமைகளும் ஆவர்.
அவ்வாறிருக்க, அவர்களில் ஒருவர் எப்படி அவனுக்குப் பிள்ளையாக இருக்க இயலும்? பிள்ளை பிறக்க வேண்டுமானால் ஒத்த இரு உயிர்களிலிருந்தே அது சாத்தியப்படும். உயர்வும் வளமும் மிக்க அல்லாஹ் வுக்கோ நிகர் யாருமில்லை. அவனது வல்லமைக்கும் பெருமைக்கும் ஈடான எவரும் கிடையாது. அவனுக்குத் துணைவியும் இல்லை. இந்நிலையில், அல்லாஹ் வுக்குக் குழந்தையா? இதையே பின்வரும் வசனங்கள் குறிப்பிடுகின்றன:

இறைவனுக்குக் குழந்தையா?  
------------------------------------------
(அவன்) வானங்களையும் பூமியையும் முன்மாதிரியின்றிப் படைத்தவன் ஆவான். அவனுக்கு எப்படி குழந்தை இருக்க முடியும்? அவனுக்கு(த்தான்) மனைவியே இல்லையே! அவனே அனைத்துப் பொருட்களையும் படைத்தான். அவன் அனைத்துப் பொருட்களையும் அறிந்தவன் ஆவான். (6:101)
"அளவற்ற அருளாளன் (தனக்கு) ஒரு குழந்தையை ஏற்படுத்திக்கொண்டான்" என்று அவர்கள் கூறுகின்றனர். நிச்சயமாக நீங்கள் மிகப் பெரும் அபத்தமான விஷயத்தைக் கூறிவிட்டீர்கள். (19:88,89)
"அல்லாஹ்  ஒருவன்" என்று (நபியே) கூறுவீராக. அல்லாஹ்  எத்தேவையுமற்றவன். யாரையும் அவன் பெற்றெடுக்கவில்லை. அவன் (பிறரால்) பெற்றெடுக்கப்படவுமில்லை. அவனுக்கு நிகரானவர் யாரும் இல்லை. (112:1-4)
இந்த வசனங்கள் மூலம் அல்லாஹ்  தெரிவிப்பதாவது: தானே மகத்தான தலைவன். தனக்கு நிகரானவரோ ஒப்பானவரோ யாருமில்லை. எல்லாப் பொருட்களும் அவனால் படைக்கப்பட்டு வளர்க்கப்படுகின்றன. அப்படி இருக்கையில், அந்தப் படைப்புகளிலிருந்து எப்படி அவனுக்குக் குழந்தை பிறக்க முடியும்?
நபி (ஸல்) அவர்கள் கூறியதாவது: அல்லாஹ்  கூறுகின்றான்: ஆதமின் மகன் (மனிதன்) என்னை நம்ப மறுத்தான். ஆனால், அதற்கான உரிமை அவனுக்கில்லை. அவன் என்னை ஏசினான்.
ஆனால், அதற்கான உரிமை அவனுக்கில்லை. அவன் என்னை மறுத்தது, "ஏற்கெனவே இருந்ததைப் போன்று மீண்டும் உயிர் கொடுத்து அவனை எழுப்ப என்னால் முடியாது" என்று அவன் எண்ணியதாகும். அவன் என்னை ஏசியது, "எனக்குக் குழந்தை உண்டு" என்று அவன் சொன்னதாகும். ஆனால், நான் ஒரு மனைவியையோ குழந்தையையோ ஏற்படுத்திக்கொள்வதைவிட்டும் தூய்மையானவன் ஆவேன்.
அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: மன வேதனையைத் தரும் செய்தியைக் கேட்டும்கூட மிகவும் பொறுமை காப்பவன் அல்லாஹ் வைவிட வேறு யாருமில்லை. மனிதர்கள் (சிலர்) அவனுக்குக் குழந்தை இருப்பதாகக் கூறுகின்றனர். ஆனால், அவனோ அவர்களுக்கு உடல் நலத்தையும் உணவு வளத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கின்றான்.
அடுத்து "அவையனைத்தும் அவனுக்கே அடிபணிகின்றன" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான். அதாவது அவையனைத்தும் தாம் இறைவனுக்கு அடிபணிய வேண்டியவைதான் என்பதை ஒப்புக்கொள்கின்றன.
இதற்கு சுத்தீ (ரஹ் ) அவர்கள் விளக்கம் கூறுகையில், "அவை அனைத்தும் அல்லாஹ் வுக்கு மறுமை நாளில் அடிபணியும்" என்று கூறினார்கள். முஜாஹித் (ரஹ் ) அவர்கள் கூறுகையில், "அவை அனைத்தும் அவனுக்குக் கட்டுப்படக்கூடியவையாகும். (இறைமறுப்பாளன்கூட கட்டுப்படுவான்.) இறைமறுப்பாளன் கட்டுப்படுவதென்பது, அவன் வெறுத்தாலும் அவனது நிழல் அல்லாஹ் வுக்குச் சிரம்பணிவதாகும்" என்று கூறினார்கள்.
இப்னு ஜரீர் (ரஹ் ) அவர்கள் இக்கருத்தையே முடிவு செய்துள்ளார்கள். மற்ற எல்லாக் கருத்துகளையும் உள்ளடக்கிய பொதுவான கருத்தாகவும் இது விளங்குகிறது. அதாவது "அடிபணிதல்" (குனூத்) என்பது, இறைவனின் ஆளுமைக்கு உட்பட்டு, அவனது ஆட்டுவிப்பிற்கு அடங்கி நடப்பதைக் குறிக்கும். இது இரு வகைப்படும். 1. விதியின் அடிப்படையில் அடிபணிதல். 2. மார்க்க ரீதியில் அடிபணிதல்.
அல்லாஹ்  கூறுகின்றான்: வானங்கள் மற்றும் பூமியில் உள்ளவர்களும், அவர்களின் நிழல்களும் விரும்பியோ, விரும்பாமலோ காலையிலும் மாலையிலும் அல்லாஹ் வுக்குச் சிரம்பணிகின்றன. (13:15)

முன்மாதியின்றிப் படைத்தவன் 
-----------------------------------
அடுத்த வசனத்தில் (117), "(அவன்) வானங்களையும் பூமியையும் முன்மாதிரியின்றிப் படைத்தவன் ஆவான்" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான். அதாவது முன் உதாரணமின்றி அவற்றைப் படைத்துள்ளான்.
இங்கு மூலத்தில் இடம்பெற்றுள்ள "பதீஉ" எனும் சொல்லுக்கு இதுவே சொற்பொருளாகும். இதிலிருந்துதான் புதிதாகத் தோற்றுவிக்கப்பட்ட செயலுக்கு "பித்அத்" (நவீன அனுஷ்டானம்) என்று கூறப்படுகிறது. "(மார்க்கத்தின் பெயரால்) புகுத்தப்படும் புதுமைகள் அனைத்தும் "பித்அத்" ஆகும்" என்று நபி (ஸல்) அவர்கள் கூறினார்கள்.
"பித்அத்" (நவீன அனுஷ்டானம்) இரு வகைப்படும். 1. மார்க்க ரீதியிலான "பித்அத்". இதற்குப் பின்வரும் ஹதீஸ் ஆதாரமாக அமைந்துள்ளது: (மார்க்கத்தின் பெயரால்) புதிதாகத் தோற்றுவிக்கப்பட்ட அனைத்தும் நவீன அனுஷ்டானம் ஆகும். நவீன அனுஷ்டானங்கள் அனைத்தும் வழிகேடாகும்.
2. மொழி சார்ந்த "பித்அத்" ஆகும். இதற்கு ("ஏற்பாடு" என்று பொருள்.) உதாரணமாக, இறைநம்பிக்கையாளர்களின் தலைவர் உமர் பின் அல்கத்தாப் (ரலி) அவர்கள் மக்களை (ரமளான் மாதத்தில்) தராவீஹ்  தொழுகைக்காக ஒன்றுதிரட்டி, அதை நிரந்தரமாக ஆக்கியது குறித்து, "இது ஒரு நல்ல புதிய ஏற்பாடு (பித்அத்)" என்று குறிப்பிட்டதைக் கூறலாம்.
இப்னு ஜரீர் (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: இந்த வசனத்தின் பொருளாவது: அல்லாஹ் , தனக்குக் குழந்தையை ஏற்படுத்திக்கொள்வதிலிருந்து உயர்ந்தவன். அவன் வானங்கள் மற்றும் பூமியிலுள்ள அனைத்திற்கும் அதிபதியாவான். அல்லாஹ்  ஏகன் என்று அவை சாட்சி கூறுகின்றன. அவனுக்குக் கட்டுப்பட வேண்டும் என்றும் அவை ஒப்புக்கொள்கின்றன. அவன்தான் அவற்றைப் படைத்தான்; அவன், மூலமோ முன்மாதிரியோ இல்லாமல் படைக்கும் ஆற்றல் மிக்கவன்.
இதற்குச் சிறந்த எடுத்துக்காட்டு, ஆண் துணையின்றிப் பிறந்த நபி ஈசா (அலை) அவர்கள். அவர்களைத்தான், கிறித்தவர்கள் இறைவனின் புதல்வர் என்றனர்.
ஆனால், மூலமோ முன்மாதிரியோ இல்லாமல் வானங்களையும் பூமியையும் படைத்த அல்லாஹ் வுக்குத் தனது தனிப் பெரும் ஆற்றலால் தந்தை இல்லாமல் ஈசாவை ஏன் படைக்க முடியாது? (அவ்வாறு பிறந்ததற்காக இறைவனின் புதல்வர் என்று அவரைக் கூறுவது எவ்வாறு தகும்?) என்பதை இங்கு அல்லாஹ்  உணர்த்திக் காட்டுகின்றான். இப்னு ஜரீர் (ரஹ் ) அவர்களது இந்தக் கருத்து நயமானதும் சரியானதும் ஆகும்.

ஒரே சொல் போதும் 
---------------------------------
அடுத்து "ஒன்றை அவன் தீர்மானித்துவிட்டால், அதற்காக அவன் சொல்வதெல்லாம் "ஆகு" என்பதைத்தான்; உடனே அது ஆகிவிடும்" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான்.
இதன் மூலம் தன்னுடைய முழுமையான ஆற்றலையும் மகத்தான அதிகாரத்தையும் அல்லாஹ்  விவரிக்கின்றான். அவன் ஏதேனும் ஒரு விஷயத்தை முடிவு செய்து, அது உருவாக வேண்டுமென நாடினால், அதற்காக அவன் "ஆகு" என்று ஒரேயெ?ரு சொல் சொன்னால் போதும்; உடனே அது அவன் நாடியவாறு உருவாகிவிடும் என்று தெரிவிக்கின்றான். வேறு இடங்களில் அல்லாஹ்  கூறியிருப்பதாவது:
ஏதேனும் ஒன்றை அவன் நாடினால், "ஆகு" என்று கூறுவதுதான் அவனது நிலையாகும்; உடனே அது ஆகிவிடும். (36:82)
நாம் ஏதேனும் ஒன்றை நாடினால் அதற்கு நாம் கூறுவது "ஆகு" என்பதைத்தான்; உடனே அது ஆகிவிடும். (16:40)
நமது கட்டளை, கண் சிமிட்டலைப் போன்ற ஒன்றே அன்றி வேறில்லை. (54:50)
கவிஞர் ஒருவர் கூறுகிறார்:
அல்லாஹ்  ஒரு விஷயத்தை
நினைத்து விட்டால்
அதற்காக அவன் கூறுவதெல்லாம்
"ஆகு" என்ற ஒரேயெ?ரு
சொல்லைத்தான்.
உடனே அது ஆகிவிடும்.
